GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis. No. 197 /2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


TAM 


TENTO 


PR 
. 
TER 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


B 


.UK 


RUTHA 


ALONET 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 102 ] 


CHENNAI, THURSDAY, MAY 22 , 2014 
Vaikasi 8 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part III — Section 1(a ) 
General Statutory Rules , Notifications, Orders , Regulations , etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


AMENDMENTS TO THE TAMIL NADU PANCHAYATS (PREPARATION OF PLANS AND ESTIMATES FOR 

WORKS AND MODE AND CONDITIONS OF CONTRACTS ) RULES , 2007. 


[G . O . Ms. No . 54 , Rural Development and Panchayats Raj ( PR . 1), 22nd May 2014.] 


No. SRO A -11(a )/ 2014 . 


In exercise of the powers conferred by sub -section ( 1 ) and clauses (xv ) and (xx) of sub - section (2 ) of Section 242 of the 
Tamil Nadu Panchayats Act, 1994 ( Tamil Nadu Act 21 of 1994 ), the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendments to the Tamil Nadu Panchayats (Preparation of plans and estimates for works and mode and conditions of 
contracts ) Rules, 2007, as subsequently amended: 

AMENDMENTS 


In the said Rules : 


( 1) for rules 4 and 5 , the following rules shall be substituted , namely : 
" 4. According of technical sanction for works . - In respect of the General Fund and the CentralGovernment sponsored 
and the State Government funded Scheme works , the authorities competent to accord technical sanction shall be as specified 
in the Table below : 

THE TABLE 


Sl.No. 


Competent Authority 


Value of Original Works 


Value of 
Maintenance 

Works 


Value of Electrical 

Works 


(1) 


( 3 ) 


(4 ) 


(5 ) 


1 


(2 ) 
Block Engineer / Assistant 
Engineer (Rural Development 
and Panchayat Raj ) 


Not more than 
rupees twenty five 
thousands. 


Not more than 
rupees twenty five 
thousands. 


All works under the Indira 
Awaas Yojana not exceeding 
the unit cost as fixed by the 
Government other works 
costing not more than rupees 
one lakh . 

[ 1 ] 


Ex. IIl - 1( a ) ( 102 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Sl. No . 


Competent Authority 


Value of Original Works 


Value of 
Maintenance 

Works 


Value of Electrical 

Works 


(2 ) 


( 3 ) 


(5 ) 


Assistant Executive Engineer 
(Rural Development and 
Panchayat Raj) 


More than rupees one lakh 
and not more than rupees 
five lakhs. 


More than rupees 
twenty five 
thousands and 
not more than 
rupees two lakhs . 


More than rupees 
twenty five thousands 
and not more 
than rupees 
two lakhs. 


Executive Engineer (Rural 
Development and 
Panchayat Raj) 


More than rupees five 
lakhs and not more 
than rupees thirty lakhs . 


More than rupees 
two lakhs and not 
more than rupees 
ten lakhs . 


More than rupees 
two lakhs and not 
more than rupees 
ten lakhs. 


More than rupees thirty lakhs. 


Superintending Engineer (Rural 
Development and Panchayat 
Raj) 


More than rupees 
ten lakhs. 


More than rupees 
ten lakhs . 


Explanations: - ( 1 ) Upgrading of a road from lower surface condition to higher surface condition by providing sub -base and 
I or Base courses with or without Black Topping will be deemed as an original work . For example , re - laying of Water Bound 
Macadam (WBM ) layer (s ) and Black Topping (BT) layer as a whole will be deemed as an original work and not maintenance 
work . 


( 2 ) Improvements , upgradation or strengthening of existing damaged Black Topped or Non - Black Topped roads by 
providing sub -base and/or Base courses with or without Black Topping will be deemed as an original work . 


( 3 ) Re -laying or renewal of Bituminous Layer along with or without patches will be deemed as a maintenance work . 


(4 ) Assistant Engineers shall personally inspect not less than fifty per cent of the proposed works before according 
technical sanction . Assistant Executive Engineers and Executive Engineers shall personally inspect at least twenty five per cent 
of the proposed works before according technical sanction to check the adequacy and correctness of the provisions made in 
the estimate with reference to the requirement of the site and also the suitability of the site for the proposed work . 


(5 ) Assistant Engineers and Assistant Executive Engineers shall make a joint inspection of all works which are to be 
submitted for technical sanction to the Superintending Engineer to check the adequacy and correctness of the provisions made 
in the estimate . 


(6 ) Executive Engineers should inspect atleast twenty per cent of the works which are to be submitted for technical 
sanction to the Superintending Engineer to check the adequacy and correctness of the provisions made in the estimate . 


(7 ) Any person , working in the Rural Development and Panchayat Raj Department, holding technical posts equivalent to 
Assistant Engineer, Assistant Executive Engineer and Executive Engineer are also competent to accord technical sanction as 
indicated above . 


5 . Measurement and check measurement of all works of Village Panchayats , Panchayat Union Councils and 
District Panchayats other than those under the Indira Awaas Yojana (IAY) and the Mahatma Gandhi National Rural 
Employment Guarantee Scheme (MGNREGS): — The authorities competent to measure and check -measure all original, 
maintenance and electrical works done or materials supplied , whether by contract or by departmental agency for all works other 
than those under the Indira Awaas Yojana (IAY) and the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme 
(MGNREGS ) shall be as specified in the Table below : 

THE TABLE 


S .No. 


Value of work 


Measuring Officer 


Check - measuring Officer 


(2 ) 


( 3 ) 


1 


Not more than rupees one lakh 


Overseer 


Block Engineer or Assistant Engineer 
(Rural Development and Panchayat Raj) 


2 


More than rupees one lakh 


Block Engineer or Assistant 
Engineer (RuralDevelopment 
and Panchayat Raj ) 


Assistant Executive Engineer (Rural 
Development and Panchayat Raj) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Explanations: - ( 1 ) Any person working in the Rural Development and Panchayat Raj Department holding technical posts 
equivalent to Overseer , Assistant Engineer and Assistant Executive Engineer are also competent to measure and check 
measure the works as indicated above . 


(2 ) A bill shall not be passed until and unless the work has been both measured and check -measured by the competent 
authorities . 


( 3 ) The Assistant Executive Engineer ( Rural Development and Panchayat Raj) working in the sub - divisions shall super 
check not less than five per cent of the works, costing not more than rupees one lakh . 

(4 ) The Executive Engineer (Rural Development and Panchayat Raj) shall super -check at least in three important stages 
of construction of buildings and bridges costing more than rupees fifty lakhs in the District in each financial year and shall super 
check at least ten per cent of the works check -measured by Assistant Executive Engineer (Rural Development) and Assistant 
Executive Engineer (Roads and Bridges ) separately in every financial year. 


5 - A . Measurement and check - measurement of works under the Indira Awaas Yojana (IAY) - For all the works under 
the Indira Awaas Yojana (IAY ) the Overseer shall be the measuring officer and the Block Engineer or the Assistant Engineer 
(Rural Development and Panchayat Raj) shall be the check measuring officer . 


Explanation : — The Assistant Executive Engineer (Rural Development and Panchayat Raj) working in the sub - divisions shall 
super- check not less than five per cent of the Indira Awaas Yojana (IAY ) works " ; and 


( 2 ) in rule 6 , for the expressions "National Rural Employment Guarantee Scheme" or "National Rural Employment 
Guarantee Scheme (NREGS)” wherever it occurs , the expression “Mahatma Gandhi National Rural Employment Guarantee 
Scheme (MGNREGS )” shall be substituted . 


N . S . PALANIAPPAN , 
Principal Secretary to Government. 


அறிவிக்கை 
( அரசாணை (நிலை) எண் 54, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( ° .1) துறை, 22 - 5 - 2014.) 
1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 21/ 1994 ) 242 ஆம் பிரிவின் 
( 1) ஆம் உட்பிரிவு மற்றும் (2) ஆம் உட்பிரிவின் கூறுகள் மற்றும் இனங்கள் ( v ) ( xx ) கீழ் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி 
தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்களால் தமிழ்நாடு ஊராட்சிகள் (பணிகளுக்கான திட்டங்களை மற்றும் மதிப்பீடுகளைத் 
தயாரித்தல் மற்றும் ஒப்பந்தங்களின் முறை மற்றும் வரைக்கட்டுகள் ) விதிகள் 2007 - இல் பின்வரும் திருத்தங்கள் 
செய்யப்படுகிறது : 

திருத்தங்கள் 
மேற்கண்ட விதிகளில் ,- 4 மற்றும் 5 ஆம் விதிகளுக்குப் பதிலாக பின்வரும் விதிகள் அமைக்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

" 4 . பணிகளுக்கு தொழில் நுட்ப அனுமதி வழங்குதல் - பொது நிதி மற்றும் மைய அரசால் முன் மொழியப்பட்ட 
மற்றும் மாநில அரசால் நிதி உதவியளிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் பணிகள் தொடர்பாக , கீழே பட்டியலில் குறிப்பிட்டுள்ளவாறு 
தொழில்நுட்ப அனுமதியை வழங்குவதற்கு உரிய அதிகார அமைப்புகளாக (Competent Authority ) இருத்தல் வேண்டும் ". 

பட்டியல் 


வ . எண் . உரிய அதிகார அமைப்பு 

(Competent Authority ) 


மூல முதலான 
பணிகளின் மதிப்பு 
(Original Works ) 


பராமரிப்புப் பணிகளின் மின்சாரப் பணிகளின் 
மதிப்பு (Maintenance மதிப்பு (Value of 
Works ) 

Electrical Works ) 


( 2 ) 


( 5 ) 


இருபத்தைந்தாயிரம் 
ரூபாய்க்கு மிகாமல் 


ஒன்றியப் பொறியாளர் 
உதவிப்பொறியாளர் 
(ஊரக வளர்ச்சி மற்றும் 
பஞ்சாயத்து ராஜ்) 


அரசால் நிர்ணயிக்கப் இருபத்தைந்தாயிரம் 
படலாகிறவாறான செலவு ரூபாய்க்கு மிகாமல் 
அலகுக்கு மிகாத இந்திரா 
ஆவாஸ் யோஜனாவின் 
கீழ் நடைபெறும் அனைத்து 
பணிகள் ஒரு லட்ச 
ரூபாய்க்கு மிகாது 
செலவாகும் பிற பணிகள் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


வ .எண் . உரிய அதிகார அமைப்பு 

( Competent Authority ) 


மூல முதலான 
பணிகளின் மதிப்பு 
(Original Works ) 


பராமரிப்புப் பணிகளின் மின்சாரப் பணிகளின் 
மதிப்பு (Maintenance மதிப்பு (Value of 
Works ) 

Electrical Works) 


( 2 ) 


( 3 ) 


2 உதவி செயற்பொறியாளர் 
(ஊரக வளர்ச்சி மற்றும் 
பஞ்சாயத்து ராஜ்) 


3 செயற்பொறியாளர் 

(ஊரக வளர்ச்சி மற்றும் 
பஞ்சாயத்து ராஜ்) 


ரூபாய் ஒரு லட்சத்திற்கு ரூபாய் இருபத்தைந் ரூபாய் இருபத்தைந் 
மேல் மற்றும் ரூபாய் ஐந்து தாயிரத்திற்கு மேல் தாயிரத்திற்கு மேல் 
லட்சத்திற்கு மிகாமல் மற்றும் ரூபாய் இரண்டு மற்றும் ரூபாய் இரண்டு 

இலட்சத்திற்கு மிகாமல் இலட்சத்திற்கு மிகாமல் 
ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு ரூபாய் இரண்டு ரூபாய் இரண்டு 
மேல் மற்றும் ரூபாய் லட்சத்திற்கு மேல் லட்சத்திற்கு மேல் 
முப்பது லட்சத்திற்கு மற்றும் ரூபாய் 

மற்றும் ரூபாய் 
மிகாமல் 

பத்து லட்சத்திற்கு பத்து லட்சத்திற்கு 
மிகாமல் 

மிகாமல் 
ரூபாய் முப்பது ரூபாய் பத்து 

ரூபாய் பத்து 
இலட்சத்திற்கு மேல் இலட்சத்திற்கு மேல் இலட்சத்திற்கு மேல் 


4 கண்காணிப்புப் பொறியாளர் 

(ஊரக வளர்ச்சி மற்றும் 

பஞ்சாயத்து ராஜ்) 
விளக்கங்கள் : 


1. சாலையினை தாழ் பரப்பிலிருந்து மேல் பரப்பிற்கு பாவுதள முதலடுக்கு ( Sub base) மற்றும் துணை அடித்தளத்துடன் 
( base course ) தார்ச் சாலையாகவோ அல்லது தார் அல்லாத சாலையாகவோ தரம் உயர்த்துதல் நிலையான பணியாகக் ( original 
works ) கொள்ளப்படும் . உதாரணமாக , கப்பி தளத்துடன் தார்சாலையினை முழுமையாக மீள அமைத்தல் நிலையான பணியாகக் 
( original works ) கொள்ளப்படுமே அல்லாது பராமரிப்புப் பணியாகக் ( maintenance work ) கொள்ளப்படமாட்டாது . 

2 . ஏற்கனவே உள்ள பழுது பட்ட தார்ச்சாலை தார்ச்சாலை அல்லாத சாலைகளை பாவுதள முதலடுக்கு மற்றும் அல்லது 
துணை அடித்தளத்துடன் தார்ச்சாலையாகவோ தார்ச்சாலையற்றதாகவோ மேம்பாடு செய்தல் தரம் உயர்த்துதல் பலப்படுத்துதல் 
பணி நிலையான பணியாகக் கொள்ளப்படும் . 

3 . தார் அடுக்கினை ( Bituminous Layer ) ஒட்டுப்பணியுடனோ அல்லது ஒட்டுப்பணி இல்லாமலோ ( with or without 
patches ) மீள அமைத்தல் / புதுப்பித்தல் பராமரிப்பு பணியாகக் கொள்ளப்படும் . 

4 . தொழில் நுட்ப அனுமதியை வழங்கும் முன் உத்தேசிக்கப்பட்டுள்ள பணிகளில் ஐம்பது விழுக்காட்டிற்கு 
குறையாதவற்றை உதவிப் பொறியாளர் நேரடியாக தல ஆய்வு செய்ய வேண்டும் . உத்தேசிக்கப்பட்டுள்ள பணிகள் தேர்வு 
செய்யப்பட்டுள்ள இடத்தின் பொருத்தம் குறித்தும் அவ்விடத்திற்கேற்ப மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகளின் 
சரிதன்மை ( correction ) மற்றும் போதுமான தன்மையினை ( adequacy ) சரிபார்த்திட தொழில் நுட்ப அனுமதி வழங்குமுன் 
குறைந்தபட்சம் இருபத்தைந்து விழுக்காடு உத்தேசிக்கப்பட்ட பணிகள் முறையே உதவி செயற்பொறியாளர் மற்றும் 
செயற்பொறியாளரால் நேரடியாக தல ஆய்வு செய்யப்பட வேண்டும் . 

5 . மதிப்பீட்டில் செய்யப்பட்டுள்ள வகையங்கள் போதுமானதாக உள்ளதா மற்றும் சரியாக உள்ளதா என்பதை 
சரிபார்த்திட கண்காணிப்புப் பொறியாளரிடம் அளிக்கப்படவுள்ள தொழில்நுட்ப அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய 
அனைத்துப் பணிகளையும் சம்பந்தப்பட்ட உதவிப்பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் கூட்டாய்வு செய்யவேண்டும் . 

6 . தொழில்நுட்ப அனுமதிக்காக கண்காணிப்புப் பொறியாளரிடம் அளிக்கப்படவுள்ள மதிப்பீட்டில் செய்யப்பட்டுள்ள 
வகையங்கள் சரியாக உள்ளதா மற்றும் போதுமானதாக உள்ளதா என்பதை சரிபார்த்திட குறைந்தபட்சம் இருபது விழுக்காடு 
பணிகளை செயற்பொறியாளர் கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும் . 

7 . ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் பணிபுரிந்துகொண்டிருக்கும் உதவிப்பொறியாளர் , உதவி 
செயற்பொறியாளர் மற்றும் செயற்பொறியாளருக்கு இணையாக தொழில்நுட்ப அலுவலர்களாக இருப்பவர்களும் மேலே 
தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு தொழில்நுட்ப அனுமதியை வழங்குவதற்கு அதிகாரம் பெற்றவராவர் . 

5 . இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டம் தவிர 
பிற கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளால் செயல்படுத்தப்படும் அனைத்து 
பணிகளுக்கான அளவுகளை மற்றும் மேல் அளவினைச் செய்தல் - இந்திரா நினைவு குடியிருப்புத் திட்டம் மற்றும் மகாத்மா 
காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டம் தவிர அனைத்து ஒப்பந்தம் அல்லது துறை முகமை மூலம் செயல்படுத்தப்படும் 
நிலையான பணிகள் , பராமரிப்புப் பணிகள் , மின்சாரப் பணிகள் அல்லது வழங்கப்பட்ட பொருட்கள் போன்ற பணிகளுக்கான 
அளவினை மற்றும் மேலளவினைச் செய்யும் உரிய அதிகார அமைப்புகள் கீழ்க்காணும் அட்டவணையில் தெரிவிக்கப்படுகிறது : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அட்டவணை 


வ .எண் . 


பணியின் மதிப்பு 


அளவினை மேற்கொள்ளும் 

அலுவலர் 


மேலளவினை மேற்கொள்ளும் 

அலுவலர் 


( 2 ) 


ரூபாய் ஒரு இலட்சத்திற்கு மிகாமல் பணி மேற்பார்வையாளர் 

வட்டாரப் பொறியாளர் அல்லது 
இருந்தால் 

உதவிப் பொறியாளர் (ஊரக 

வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்) 
ரூபாய் ஒரு இலட்சத்திற்கும் அதிகமாக வட்டாரப் பொறியாளர் அல்லது உதவி செயற்பொறியாளர் 
இருந்தால் 

உதவிப் பொறியாளர் (ஊவ) (ஊரக வளர்ச்சி மற்றும் 

பஞ்சாயத்து ராஜ்) 
விளக்கங்கள் : 

1 . ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் பணி செய்து கொண்டிருக்கும் நபர் எவரும் ஒன்றியப் பணி 
மேற்பார்வையாளர் , உதவிப்பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளருக்குச் சமமாக தொழில்நுட்ப அலுவலர்களாக இருந்தால் 
அவர்கள் அனைவரும் மேலே தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை மற்றும் மேலளவுகளைச் செய்ய அதிகாரம் பெற்றவராவர் . 


2 . உரிய அதிகார அமைப்புகளால் பணியின் அளவுகள் மற்றும் மேலளவுகள் செய்யப்படாமல் எந்த ஒரு பட்டியலும் 
ஏற்கப்படலாகாது . 


3 . உபகோட்டங்களில் பணிசெய்துகொண்டிருக்கும் உதவி செயற்பொறியாளர் ( ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து 
ராஜ்) , ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் செலவாகும் பணிகளில் , ஐந்து விழுக்காடு பணிகளுக்குக் குறையாமல் உயர் 
அளவினைச் ( Super check ) செய்யவேண்டும் . 


4 . செயற்பொறியாளர் (ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் ) மாவட்டத்தில் ரூபாய் ஐம்பது இலட்சம் மதிப்பீட்டிற்கு 
மேல் உள்ள அனைத்து கட்டடங்கள் மற்றும் பாலங்களின் கட்டுமானப் பணியின் முக்கிய மூன்று நிலைகளில் குறைந்தபட்சம் 
ஒவ்வொரு நிதியாண்டும் உயர் அளவினைச் ( Super check ) செய்வதோடு , உதவி செயற்பொறியாளர் (சாலை மற்றும் பாலங்கள்) , 
மற்றும் உதவி செயற்பொறியாளர் (ஊரக வளர்ச்சி ) ஆகியோரால் மேலளவு செய்யப்பட்டுள்ள பணிகளில் குறைந்தபட்சம் பத்து 
விழுக்காடு பணிகளை ஒவ்வொரு நிதி ஆண்டும் தனித்தனியாக உயர் அளவு ( Super - check ) செய்ய வேண்டும் . 

5 - A . இந்திரா நினைவு குடியிருப்புத் திட்டப்பணிகளுக்குரிய அளவினை மற்றும் மேலளவினை 
மேற்கொள்ளும் அலுவலர். - இந்திரா நினைவு குடியிருப்புத் திட்ட அனைத்து பணிகளுக்கும் அளவீடு செய்யும் அலுவலராக 
ஒன்றிய மேற்பார்வையாளர் இருத்தல் வேண்டும் . வட்டாரப் பொறியாளர் அல்லது உதவிப்பொறியாளர் (ஊரக வளர்ச்சி மற்றும் 
ஊராட்சி ) மேலளவு செய்யும் அலுவலராக இருத்தல் வேண்டும் . 
விளக்கம் : 

உபகோட்டங்களில் பணி செய்து கொண்டிருக்கும் உதவி செயற்பொறியாளர் (ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ்), 
இந்திரா நினைவு குடியிருப்புத் திட்டப்பணிகளில் , ஐந்து விழுக்காடு பணிகளுக்கு குறையாமல் உயர் அளவினைச் (super check ) 
செய்ய வேண்டும் மற்றும் 

(2 ) விதி 6 - ல் கூறப்பட்டுள்ள " தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டம் " அல்லது " தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டம் 
(NREGS ) " என்கின்ற சொற்றொடர்கள் எங்கெல்லாம் வருகிறதோ , அதற்குப்பதிலாக அங்கெல்லாம் , " மகாத்மா காந்தி தேசிய 
ஊரக வேலை உறுதித் திட்டம் என மாற்றியமைக்கப்படுதல் வேண்டும் . 


ஊரக வேலை உறுதித் திட்றாடர்கள் எங்கெல்லாம் வருகிற வேதித் திட்டம் ” அல்லது “ தேசிய ஊரக தே. 


நா . ச . பழனியப்பன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


